GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TN / CCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[Price : Re. 0 . 80 Paise . 


TAMIL 


o 


* 


- 


" 


. . . 


* 


Kட்டி 
பாட 


ONMENT 


GOVERNS 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


" " . . 


NADO 


1 


ARO 


WTH 
ALO 


- - 


- 


LONE TRI 


TIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 271 ] 


CHENNAI, FRIDAY , AUGUST 19 , 2011 
Aavani 2 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI — Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் , விழுப்புரம் . 
விழுப்புரம் மாவட்டம் , விக்கிரவாண்டி ஊராட்சி ஒன்றியம் , வேலியந்தல் ஊராட்சி 
மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

ந.க . எண் அ3/1595 /2008 /உ .இ .(ஊ )] 


No . VI(2)/424( a- 1)/ 2011 . 


தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 205 , உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் 
தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் தினசரி வருகைப் பதிவேட்டில் 
கூடுதலாக ஆட்களை சேர்த்து நிதி முறைகேடு செய்து ஊராட்சி மன்றத் தலைவர் என்னும் அதிகாரத்தை தவறாக 
பயன்படுத்திய விக்கிரவாண்டி ஊராட்சி ஒன்றியம் , வேலியந்தல் ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி க . விமலா என்பவரை 
பதவி நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமலுக்கு வருகிறது . 


விழுப்புரம் மாவட்டம் , செஞ்சி ஊராட்சி ஒன்றியம் , மேல் அருங்குணம் ஊராட்சி 

மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


ந .க . எண் அ3/ 4097/2007 /உ . இ .(ஊ )] 


No . VI (2)/424 (a-2)/2011 . 


தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 205 , உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் 
தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின்கீழ் ஏரி மற்றும் 
குளம் மேம்பாடு பணி மேற்கொண்டதாக பயனாளிகளின் கையொப்பத்தினை போலியாக தினசரி வருகை பதிவேட்டில் பதிவு 
செய்து ரூ . 63 , 440 / - கையாடல் செய்து விதிமுறைகளை மீறி அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டமைக்காக 
செஞ்சி ஊராட்சி ஒன்றியம் , மேல் அருங்குணம் ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி ச . செந்தமிழ் செல்வி என்பவரை பதவி 
நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமலுக்கு வருகிறது . 


DTP - VI- 2 Ex . ( 271 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


விழுப்புரம் மாவட்டம் , உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் , எ . சாத்தனூர் ஊராட்சி 

மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


ந .க . எண் அ3/6017/2006 / உ . இ .(ஊ )] 


No . VI (2)/424(a-3) 2011 . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 205 , உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி, ஊராட்சி நிதியில் செலவுச்சீட்டோ , துணைச் செலவுச்சீட்டோ ஏதுமின்றி ஊராட்சி பொதுநிதியிலிருந்து 
ரூ . 19,51,559/ - செலவு செய்து இழப்பு ஏற்படுத்தியமைக்காக உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் , எ . சாத்தனூர் ஊராட்சி மன்றத் 
தலைவர் திரு . க . சத்தியமூர்த்தி என்பவரை பதவி நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமலுக்கு வருகிறது . 


விழுப்புரம் மாவட்டம் , உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் , எ . சாத்தனூர் ஊராட்சி 

மன்றத் துணைத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


ந.க . எண் அ3/6017/2006/உ . இ .(ஊ )] 


No. VI( 2)/ 424 (a- 4)/2011 . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 206 , உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , ஊராட்சி நிதியில் முறையான செலவுச்சீட்டோ , துணைச் செலவுச்சீட்டோ ஏதுமின்றி ஊராட்சி 
பொதுநிதியிலிருந்து தொகை எடுக்கும்போது காசோலைகளில் கூட்டுக் கையொப்பமிட்டு ரூ . 19,51,559/ - செலவு செய்து இழப்பு 
ஏற்படுத்தியமைக்காக உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் , எ . சாத்தனூர் ஊராட்சி மன்றத் துணைத் தலைவர் திருமதி த . அம்பிகா 
என்பவரை பதவி நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமலுக்கு வருகிறது . 


விழுப்புரம் , 
2011 ஆகஸ்ட் 18 . 


கா . த . மணிமேகலை , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 
மாவட்ட ஆட்சித் தலைவர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


